GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[ Price : Rs . 1 .60 Paise . 


TAMIL 


* 


ERNMES 


FO 


* 


Kட்டி 
பாட 


GOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


TRUTH 


1LONE T * 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 337 ] | 


CHENNAI , THURSDAY , SEPTEMBER 15 , 2011 

Aavani 29 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவண்ணாமலை . 


மாவட 


பனணாமலை. 


திருவண்ணாமலை மாவட்டம் , செய்யார் ஊராட்சி ஒன்றியம் , மாரிய நல்லூர் ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ணாக தனது பெயருக்கான குறுக்கு விசைப்பம்பு உதிரியாய்தமைக்காகவும், 20 


( ந . க . எண் 2368 /2011 / அ2 .) 
No . VI(2)/ 457 (e -1)/ 2011 . 

திருவண்ணாமலை மாவட்டம் , செய்யார் ஊராட்சி ஒன்றியம் , மாரிய நல்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . எஸ் . சகாதேவன் என்பவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி வேலை உறுதியளிப்பு திட்டத்தின்கீழ் 
வழங்கப்பட்ட கொடு ஆணைகளில் திருத்தம் செய்து கொடு ஆணைகளின் ஒளிம நகல்களைப் (Xerox copy of the 
Cheque Memo ) பயன்படுத்தி தொகை பெற்று ரூ . 1, 81,675 / - கையாடல் செய்தமைக்காகவும் , ஊராட்சிக்குத் தேவையான 
தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான தொகையினை 
சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட காசோலையாக வழங்க வேண்டும் என்ற நடைமுறை 
விதிகளுக்கு முரணாக தனது பெயரிலான காசோலைகள் மூலமாகவும் , ஊராட்சி உதவியாளர் பெயரிலான காசோலைகள் 
மூலமாகவும் தொகை பெற்று கையாடல் செய்தமைக்காகவும் , நிறுவனங்களுக்கான தொகையினை நிறுவனத்தின் 
பெயரிலான காசோலைகளாக வழங்குவதற்கு பதிலாக மூன்றாம் நபரின் பெயரிலான காசோலைகளாக வழங்கி 
ஊராட்சிக்கு நிதி இழப்பீடு ஏற்படுத்தியமைக்காகவும் அவருக்கெதிராக 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் 
மீதான குற்றச்சாட்டுகள் , மாரிய நல்லூர் ஊராட்சி மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் 
தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் 
ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி 
தீர்மானித்து , 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 205 (11 )- ன்கீழ் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி இவரை மாரிய நல்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து இந்த அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


DTP - VI -2 EX . ( 337 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவண்ணாமலை மாவட்டம் , செய்யார் ஊராட்சி ஒன்றியம் , குன்னத்தூர் ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் 3861 /2011/ அ2.) 


மக்காகவும் , கைப்பம்பூ ர்கொண்டதோடு 
பட்சியாகங்கள் வாங்கு 


No . VI(2 )/ 457/( e- 2)/ 2011 . 

திருவண்ணாமலை மாவட்டம் , செய்யார் ஊராட்சி ஒன்றியம் , குன்னத்தூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . எஸ் . பட்டாபிராமன் என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் 
விசைப்பம்பு உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு 
கோடிட்ட காசோலையாக வழங்க வேண்டும் என்ற நடைமுறை விதிகளைப் பின்பற்றத் தவறி ஊராட்சி நிதியனை 
கையாடல் செய்தமைக்காகவும் , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச 
வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் பெற 
தவறியமைக்காகவும் , ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி 
( Open Tender ) மற்றும் ஒப்பந்த விலைப்புள்ளி (Limited Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக 
செயல்பட்டு செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் , ஊராட்சியில் வசூல் செய்யப்பட்ட தொழில் வரியினை ஊராட்சி 
நிதியில் உடனடியாகச் செலுத்தாமல் தற்காலிகக் கையாடல் செய்தமைக்காகவும் , 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள் (ஊராட்சி மன்றக் கூட்டங்களை கூட்டுவதற்கான நடைமுறைகள் மற்றும் நடத்துவதற்குண்டான குறைவெண் 
வரம்பு மற்றும் வழிமுறைகள்) விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்டமைக்காகவும் , அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் 
பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , குன்னத்தூர் ஊராட்சி மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை 
உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் மேற்காணும் பிழைகள் புரிந்து 
ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது நிரூபனமாவதாக எனது 
உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 205 (11) - ன்கீழ் ஊராட்சிகளின் 
ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை குன்னத்தூர் ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து இந்த அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை மாவட்டம் , தெள்ளார் ஊராட்சி ஒன்றியம் , வடக்குப்பட்டு ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 3337 /2010/ 42 .) 


No. VI(2)/ 457 ( e- 3)/ 2011 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , தெள்ளார் ஊராட்சி ஒன்றியம் , வடக்குப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . அ . பிரபாகரன் என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு 
உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட 
காசோலையாக வழங்க வேண்டும் என்ற நடைமுறை விதிகளைப் பின்பற்றத் தவறியமைக்காகவும் , கைப்பம்பு மற்றும் 
விசைப்பம்பு பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு 
பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் , ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு 
உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open Tender ) மற்றும் ஒப்பந்த விலைப்புள்ளி (Limited 
Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் , 
அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 
உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , வடக்குப்பட்டு ஊராட்சி 
மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் 
மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து 
தவறியுள்ளது நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
பிரிவு 205 (11)- ன்கீழ் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரத்தின்படி , இவரை வடக்குப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து இந்த அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவண்ணாமலை மாவட்டம் , பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , இமாபுரம் ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க . எண் 2403 /2011/ அ2.) 


No . VI( 2)/457 ( e-4 )/ 2011 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , இமாபுரம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . க . பெரியசாமி என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு உதிரிபாகங்கள் 
வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட காசோலையாக வழங்க வேண்டும் 
என்ற நடைமுறை விதிகளைப்பின்பற்றத் தவறி ஊராட்சி நிதியினை கையாடல் செய்தமைக்காகவும் , கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு 
பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு பட்டியலில் உதவி 
பொறியாளரின் மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் , ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் வாங்கும்போது 
திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open Tender ) மற்றும் ஒப்பந்த விலைப்புள்ளி (Limited Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் 
தன்னிச்சையாக செயல்பட்டு செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் , ஊராட்சியில் செய்யப்பட்ட வரியினங்களுக்கான தொகையினை 
ஊராட்சி நிதியில் செலுத்தாமல் கையாடல் செய்தமைக்காகவும் , மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையினை கையாடல் 
செய்தமைக்காகவும் , அவருக்கெதிராக 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 
உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , இமாபுரம் ஊராட்சி மன்றத்தின் கருத்து 
ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் மேற்காணும் பிழைகள் புரிந்து 
ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது நிரூபனமாவதாக எனது உளத் 
தேர்வின்படி தீர்மானித்து , 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை இமாபுரம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் 
செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இந்த 
அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை , 
2011 செப்டம்பர் 14 . 


அன்சுல் மிஸ்ரா , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது 


